வெள்ளி உரை 
£2022/11/4 


கலாநிதி அஷ்ஷேய்க்‌ 


அப்துல்‌ முஹ்ஸின்‌ பின்‌ 
முஹம்மத்‌ அல்காஸிம்‌ 


மஸ்ஜித்‌ நபவிய்யின்‌ கதீப்‌ மற்றும்‌ இமாம்‌ 


தலைப்பு 


தடைசெய்யப்பட்ட 
செல்வத்தைத்‌ தவிர்ப்போம்‌ 


a-alqasim.com 


1 தடைசெய்யப்பட்ட செல்வத்தைத்‌ தவிர்ப்போம்‌ 


தடைசெய்யப்பட்ட 
செல்வத்தைத்‌ தவிர்ப்போம்‌ 
முஷ்டி பகர்‌ ) நடக்‌ ௬௦ வட நீத்த அக்கபத கப அப்த கவ்‌ ம்‌ பேபி ம்‌] 
ஒட டிஃட வி மமம்‌ பு நு அபி பம்‌ 5 வி உட 06 ப பப்ப, 
ம க வி ரீம்‌ பழட சப்பல்‌ படம்‌ பி அபி பகு சட ப 3] பி 
பமக (வயம்‌ வட லபல ரி 


புகழனைத்தும்‌ அல்லாஹ்வுக்கே. அவனைப்‌ 
புகழ்கின்றோம்‌, அவனிடம்‌ உதவிதேடுகின்றோம்‌, மேலும்‌ 
அவனிடம்‌ பாவமண்ணிப்பும்‌ தேடுகின்றோம்‌. 
அல்லாஹ்விடம்‌ எமது கெடுதிகளிலிருந்தும்‌, எமது கெட்ட 
செயல்களிலிருந்தும்‌ பாதுகாப்புத்‌ தேடுகின்றோம்‌. மேலும்‌ 
அல்லாஹ்‌ தனித்தவன்‌, இனைதுனையற்றவன்‌ என்றும்‌, 
முஹம்மத்‌ (ஸல்லல்லாஹ( அலைஹி வஸல்லம்‌) அவர்கள்‌ 
அல்லாஹ்வின்‌ தூதர்‌ என்றும்‌ அடியார்‌ என்றும்‌ 
சாட்சிபகர்கின்றேன்‌. 

அல்லாஹ்‌, அவர்கள்‌ மீதும்‌ அவர்களின்‌ தோழர்கள்‌ 
மற்றும்‌ அவர்களின்‌ உறவினர்கள்‌ மீதும்‌ அதிகமாக 
ஸலாத்தும்‌ ஸலாமும்‌ சொல்லியருள்வானாக. 


அல்லாஹ்வின்‌ அடியார்களே! அல்லாஹ்வை 
உரியமுறையில்‌ பயந்துகொள்ளுங்கள்‌, இரகசிய மற்றும்‌ 


(1) அல்‌ மஸ்ஜிதுந்நபவியில்‌ 10-04-1444 (05-11-2022) அன்று 
நிகழ்த்தப்பட்ட ஜும்‌ஆ உரை 


a-alqasim.com 


தடைசெய்யப்பட்ட செல்வத்தைத்‌ தவிர்ப்போம்‌ 2 


பரகசிய நிலையிலும்‌ அவனது கண்கானிப்பின்‌ கீழ்‌ 
இருங்கள்‌. 
மஸ்லிம்களே, 

செல்வம்‌ அல்லாஹ்வின்‌ ஒரு அருட்கொடையாகும்‌, 
அதன்‌ மூலமாகவே பூமி வளப்படுத்தப்படுகின்றது, 


கஷ்டங்கள்‌ தீர்க்கப்படுகின்றன, தேவைகள்‌ 
நிறைவேற்றப்படுகின்றன, மனிதநேயம்‌ 
பாதுகாக்கப்படுகின்றது, நற்பேறுகள்‌ பெற்றுக்‌ 


கொள்ளப்படுகின்றன. 
ஐ) “விடிவி வ்‌ விடிவி 30 வல்‌ : (பிடி வி வம) பம்‌ 
டி டிம்மி 
"நல்ல மனிதனிடமுள்ள செல்வமே நல்ல செல்வம்‌" என நபி 
(ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்‌) அவர்கள்‌ 
கூறினார்கள்‌. (ஆதாரம்‌: அல்‌ அதபுல்‌ முஃப்ரத்‌). செல்வத்தின்‌ 
மூலமாகவே ஒரு மனிதனுக்கு அவனது வாழ்வை ஓட்டி 
செல்லலாம்‌, அதனாற்றான்‌ அது மனிதர்களுக்கு 
அலங்கரிக்கப்பட்டு, உள்ளத்துக்கு விரும்ப 
வைக்கப்பட்டுள்ளது, அல்லாஹ்‌ கூறுகின்றான்‌: 


க ட ன்‌ பத i 
டு iA அமி கம ED ம்‌ படு பேடி 2௮0 2 
- 


a-alqasim.com 


3 தடைசெய்யப்பட்ட செல்வத்தைத்‌ தவிர்ப்போம்‌ 


3:14. பெண்கள்‌, ஆண்‌ மக்கள்‌: பொன்னிலும்‌, 
வெள்ளியிலுமான பெருங்குவியல்கள்‌; 
அடையாளமிடப்பட்ட (உயர்ந்த) குதிரைகள்‌; (ஆடு, மாடு, 
ஒட்டகை போன்ற) கால்‌ நடைகள்‌, சாகுபடி நிலங்கள்‌ 
ஆகியவற்றின்‌ மீதுள்ள இச்சை மனிதர்களுக்கு 
அழகாக்கப்பட்டிருக்கிறது; இவை(யெல்லாம்‌ நிலையற்ற) 
உலக வாழ்வின்‌ சுகப்பொருள்களாகும்‌; 
அல்லாஹ்விடத்திலோ அழகான தங்குமிடம்‌ உண்டு. 

பூமியின்‌ மீதுள்ள அனைத்து நல்லவைகளும்‌ அதில்‌ 
வாழ்பவர்களுக்கு; அல்லாஹ்வுக்கு அடிபணிய உதவும்‌ 
வகையில்‌ பயன்படுத்த அனுமதிக்கப்பட்டவைகளே, 
அல்லாஹ்‌ கூறுகின்றான்‌: 

கட்சி ம்ம விடட 

45:13. அவனே வானங்களிலுள்ளவை, பூமியிலுள்ளவை 
அனைத்தையும்‌ தன்‌ அருளால்‌ உங்களுக்கு வசப்படுத்திக்‌ 
கொடுத்திருக்கிறான்‌. 


ஹலாலை பேணி நல்லவற்றை உண்பது 
ரஸூல்மார்களினதும்‌ அவர்களைப்‌ பின்பற்றிய 
நல்லடியார்களினதும்‌ வழிமுறையாகும்‌, அல்லாஹ்‌ 
கூறுகின்றான்‌: 


AA 


a-alqasim.com 


தடைசெய்யப்பட்ட செல்வத்தைத்‌ தவிர்ப்போம்‌ 4 


23:51. (நம்‌ தூதர்கள்‌ ஒவ்வொருவரிடத்திலும்‌:) “தூதர்களே! 
நல்ல பொருள்களிலிருந்தே நீங்கள்‌ உண்ணுங்கள்‌; 


(ஸாலிஹான) நல்லமல்களை செய்யுங்கள்‌ 


ஏற்கனவே இருந்த எல்லா சமூகத்தினரையும்‌ 
அல்லாஹ்‌ பல சோதனைகளைக்‌ கொண்டு 
சோதித்துள்ளான்‌, இந்த சமூகத்தின்‌ சோதனை செல்வத்தில்‌ 
உள்ளது, 
எலு விய ஆஃ 45585 25 281 (இ 6)» (ஒப்பிட Dla ale) பும்‌ 


[ட்‌ 


(>| 


"ஒவ்வொரு சமூகத்துக்கும்‌ சோதனைகள்‌ இருந்தன, எனது 
சமூகத்தின்‌ சோதனை செல்வமாகும்‌" என நபி 
(ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்‌) அவர்கள்‌ 
கூறினார்கள்‌ (ஆதாரம்‌: அஹமத்‌). 
அடியார்கள்‌, அவர்களது செல்வத்துக்கு 
பொறுப்புதாரிகள்‌, அதை எப்படி சம்பாதித்தனர்‌ எவ்வழியில்‌ 
செலவழித்தனர்‌ என்பது பற்றி கேட்கப்படுவார்கள்‌: 
மூச்‌ மேரி 232 42 ப்பம்‌ 11955 35 வடி ப வி பப ஷ்‌ பம 
ப்ரி ஞ்த விம்‌ பஷ “மும்‌ பூச்‌ ஒண்டு 58051 ட ஒம்‌ 02 பிடல்‌ 
(லவ்‌ 9) வீடி ஸம்‌ 4௨0 ௫29 | இம்‌ பபப 14] 


a-alqasim.com 


5 தடைசெய்யப்பட்ட செல்வத்தைத்‌ தவிர்ப்போம்‌ 


"ஓர்‌ அடியான்‌ மறுமை நாளில்‌ பின்வரும்‌ விடயங்களை 
பற்றி கேட்கப்படும்‌ வரை, அவனது இரண்டு கால்களும்‌ நகர 
மாட்டாது: அவனது ஆயுளை எவ்வாறு கழித்தான்‌? அவனது 
அறிவை வைத்து என்ன செய்தான்‌? அவனது சொத்தை 
எங்கிருந்து சம்பாதித்தான்‌ எவ்வாறு செலவழித்தான்‌? 
அவனது உடலாரோக்கியத்தை எவ்வாறு செலவழித்தான்‌?" 
என நபி (ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்‌) அவர்கள்‌ 


கூறினார்கள்‌ (ஆதாரம்‌: திர்மிதி) 
செல்வத்தினுடனான மனிதர்களின்‌ கொடுக்கல்‌ வாங்கலே 


அவர்களின்‌ பண்பாட்டை அளவிடும்‌ தராசியாகவும்‌, மனிதத்‌ 
தன்மையை சோதிக்கும்‌ தளமாகவுமுள்ளது, ஒருவர்‌ 
இன்னொருவருடன்‌ பணக்‌ கொடுக்கல்‌ வாங்கல்‌ செய்து, 
அவருடைய உண்மைத்தன்மைக்கும்‌ அமானிதத்திற்கும்‌ 
சான்று பகன்றால்‌, அதுவே அவரது நல்லறிவுக்கும்‌, அவரின்‌ 
பூரணமான மார்க்கப்பற்றுக்கும்‌ ஆதாரமாகும்‌ 

மனித உரிமைகள்‌ அவர்களுக்கு மத்தியில்‌ இருக்கும்‌ 
முரண்பாடுகளை அடிப்படையாகக்‌ கொண்டவையே, 
அதனாற்தன்‌ அல்லாஹ்‌ அடியார்கள்‌ ஒருவருக்கொருவர்‌ 
அவர்களது செல்வத்தை பிழையான முறையில்‌ நுகர்வதை 
தடுத்துள்ளார்‌; ஏனெனில்‌ அது அவர்களுக்கு மத்தியில்‌ 
குரோதத்தையும்‌ முரண்பாட்டையும்‌ கோபத்தையும்‌ 
வலுப்படுத்தும்‌, அல்லாஹ்‌ கூறுகின்றான்‌: 


a-alqasim.com 


தடைசெய்யப்பட்ட செல்வத்தைத்‌ தவிர்ப்போம்‌ 6 


(மனி Cn 


2:188. அன்றியும்‌, உங்களுக்கிடையில்‌ ஒருவர்‌ மற்றவரின்‌ 


பொருளைத்‌ தவறான முறையில்‌ சாப்பிடாதீர்கள்‌. 


சொத்துக்களின்‌ கெளரவம்‌ உயிர்களினதும்‌ 
மானத்தினதும்‌ கெளரவத்திற்கு சமமானதாகும்‌, நபி 
(ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்‌) அவர்கள்‌ ஹஜ்‌ 
பெருநாள்‌ தினத்தன்று மீனாவில்‌ மக்களுக்கு மத்தியில்‌ ஓர்‌ 
உபதேசம்‌ செய்தார்கள்‌, அதில்‌: 
ம்‌ பிப வீழ பேக அந கப (்தந்ம்‌9 வீரி: நப 0] 


(ப்ப குக - 10) «lis கீடம்‌ ழ்‌. ET: ம்‌ 


"உங்களது உயிர்களும்‌ சொத்துக்களும்‌ மானங்களும்‌, இந்த 
நாளைப்‌ போன்று, இந்த மாதத்தை போன்று கெளரவ 
படுத்தப்பட்டவையே" எனக்‌ கூறினார்கள்‌. (ஆதாரம்‌: 
புஹாரி முஸ்லிம்‌) 
மனிதர்களுக்கு மத்தியில்‌ பணப்பரிமாற்றம்‌ நடப்பதென்பது 
அவர்களது வாழ்வில்‌ தவிர்க்க முடியாத, ஓர்‌ 
அனுமதிக்கப்பட்ட விடயமாகும்‌. அது உண்மையாகவும்‌ 
அமானிதமாகவும்‌ நடைபெறுகின்ற போதே அவர்கள்‌ அதன்‌ 
மூலமாகப்‌ பயனடைவார்கள்‌. 

மனிதர்கள்‌ பணப்‌ பரிமாற்றங்களில்‌ ஈடுபடுகின்ற 
போது, அவர்களை ஹராமானவற்றில்‌ விழச்‌ செய்வதற்கென 
ஷைத்தானிடம்‌ நிறைய வழிகள்‌ உள்ளன, சைத்தானின்‌ 


a-alqasim.com 


7 தடைசெய்யப்பட்ட செல்வத்தைத்‌ தவிர்ப்போம்‌ 


வலையில்‌ சிக்கி, மனிதர்களின்‌ சொத்துக்களை ஏதாவது ஒரு 
தவறான முறையில்‌ உண்ணுகின்றவர்களுக்குக்‌ 
கடுமையான எச்சரிக்கைகள்‌ குர்‌ஆனிலும்‌ ஹதீஸிலும்‌ இடம்‌ 
பெற்றுள்ளன. 

உண்மையும்‌ தெளிவும்‌ மனிதர்களுக்கு மத்தியில்‌ 
நடைபெறுகின்ற கொடுக்கல்‌ வாங்கல்களில்‌ மிக 
க்கக்‌ ஓர்‌ அடிப்படையாகும்‌. 


பீ பம்‌ இடு வீட்‌ கிட ம்பி (ஒப்பிட ஒடி பம) பம்‌ 


(பப ருக்மி) எ ழ்‌ டிபி 1115 
"வியாபாரத்தில்‌ ஈடுபடுகின்ற இருவருக்கும்‌ அவர்கள்‌ 
பிரியும்‌ வரை தேர்ந்தெடுக்கும்‌ உரிமை உண்டு, 
அவ்விருவரும்‌ உண்மை பேசி தெளிவு படுத்தினால்‌ 
அவ்விருவரது வியாபாரத்திலும்‌ அல்லாஹ்‌ பரக்கத்தைச்‌ 
செய்கின்றான்‌ என நபி (ஸல்லல்லாஹு அலைஹி 
வஸல்லம்‌) அவர்கள்‌ கூறினார்கள்‌ (ஆதாரம்‌: புஹாரி 
முஸ்லிம்‌); இவ்வுலகுக்கு மாறு செய்து யார்‌ தனது 
சகோதரனுக்கு ஒரு ஹராமான பொருளை, அல்லது 
அவருக்கு சொந்தமில்லாத ஒன்றை, அல்லது தொட்டு பயன்‌ 
பெற முடியாத ஒன்றை விற்கின்றாரோ, அவர்‌ தடுக்கப்பட்ட 
ஒன்றைச்‌ செய்துவிட்டார்‌. 
விற்கப்படும்‌ பொருளில்‌ மோசடி செய்து, ஏமாற்றி, 
மறைத்து விற்பதற்கும்‌ கடுமையான எச்சரிக்கை வந்துள்ளது: 


a-alqasim.com 


தடைசெய்யப்பட்ட செல்வத்தைத்‌ தவிர்ப்போம்‌ 8 
பத்‌ 33ம்‌ ஒம்‌ ஐ பட வடி வடி மி பூஷ விபு நல 
2d விடு :பும்‌ பம்‌ படிம 1 மரம்‌ அம்‌ புல ப்ரி 
யி 6 கீ ஒடி 35 பஷி ரம்‌ அபி பூ 6-ம்‌ - 

(வ்‌ 519) கஞ்ச பவம்‌ ப்ரம்‌ பல 


ஒருமுறை நபி (ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்‌) 
அவர்கள்‌ ஒரு உணவு குவியலுக்கு பக்கத்தால்‌ செல்லும்‌ 
போது, அதனுள்‌ கையை நுழைத்து பார்த்தார்கள்‌, 
அவர்களது விரல்களில்‌ ஈரலைப்பை உணரவே: 


- உணவு வியாபாரியே, இது என்ன? 


- அல்லாஹ்வின்‌ தூதரே, அதில்‌ மழை நீர்‌ பட்டுருக்கின்றது. 
- அதை மக்கள்‌ காண்பதற்காக மேலே வைத்திருக்கலாமே! 
யார்‌ மோசடி செய்கிறாரோ அவர்‌ என்னைச்‌ சார்ந்தவர்‌ 
அல்ல. 

என நபி (ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்‌) அவர்கள்‌ 
கூறியதாக அபூ ஹுரைரா (ரலியல்லாஹு அன்ஹு) 
அவர்கள்‌ கூறினார்கள்‌ (ஆதாரம்‌: முஸ்லிம்‌). 

முஃமின்கள்‌ ஓர்‌ உடலை போன்றவர்கள்‌, செல்வத்தில்‌ 
வரவேற்கத்‌ தகாத முறையில்‌ போட்டி போடுவதே 
அவர்களுக்கு இடையில்‌ பிரிவினையை உண்டு 
பண்ணுகின்றது. யார்‌ தனது சகோதரனுக்கு எதிராக 
வியாபாரம்‌ செய்கிறாரோ, அல்லது அவருக்கு எதிராக 


விலை பேசுகிறாரோ, அல்லது தான்‌ வாங்க நாட்டமில்லாத 


a-alqasim.com 


9 தடைசெய்யப்பட்ட செல்வத்தைத்‌ தவிர்ப்போம்‌ 


பொருளின்‌ பெருமதியை அடுத்தவர்களை 
ஏமாற்றுவதற்காகக்‌ கூட்டுகிறாரோ அவர்‌ ஹராத்தை 
செய்து விட்டார்‌. 
ஷ்‌ பம்பம்‌ பம்பம்‌ pial Yo: (வடி dale abl Lo) பும்‌ 
க குக்கி) பகவ மம்‌ பிம்‌ நக்கப்‌ ஷ்‌ 9959/0 

"நீங்கள்‌ ஒருவருக்கொருவர்‌ பொறாமை கொள்ளாதீர்கள்‌, 
அடுத்தவர்களை ஏமாற்றுவதற்காக நீங்கள்‌ வாங்க 
நாட்டமில்லாத பொருளின்‌ விலையை உயர்த்தாதீர்கள்‌, 
ஒருவருக்கொருவர்‌ கோபப்படாதீர்கள்‌, ஒருவருக்கொருவர்‌ 
புறக்கணித்துக்‌ கொள்ளாதீர்கள்‌, உங்களில்‌ சிலர்‌ இன்னும்‌ 
சிலரது வியாபாரத்துக்கு எதிராக வியாபாரம்‌ செய்யாதீர்கள்‌" 
என நபி (ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்‌) அவர்கள்‌ 
கூறினார்கள்‌. (ஆதாரம்‌: புஹாரி முஸ்லிம்‌) 

அல்லாஹ்‌ மகத்தானவன்‌, மகத்தான 
விடயங்களுக்கே அவனது பெயர்‌ கூறி சத்தியம்‌ 
செய்யப்படும்‌, விசுவாசிகள்‌ கொடுக்கல்‌ வாங்கல்களின்‌ 
போது சத்தியம்‌ செய்வதைத்‌ தவிர்ப்பார்கள்‌, யார்‌ ஒருவர்‌ 
தன்னிடம்‌ உள்ள பொருளை விற்பதற்கு மனிதர்களை 
ஆசையூட்டுவதற்காக உண்மையாகவே சத்தியம்‌ 
செய்கிறாரோ அவரது செல்வத்தின்‌ பரக்கத்‌ நீக்கப்பட்டு 
விடும்‌: 


a-alqasim.com 


தடைசெய்யப்பட்ட செல்வத்தைத்‌ தவிர்ப்போம்‌ 10 
(ஒலு ஆ] ப்பம்‌ ட்புவடி ஒபர ஒடிய வடி ரும்‌ 
(ப குக) (533 ஜீப்‌ பம படு] - 451 423 


"சத்தியம்‌ பொருட்களை விற்பனை செய்வதற்குரிய 


சாத்தியப்பாட்டை அதிகரிக்கும்‌, பரக்கத்தை நீக்கிவிடும்‌" 
என நபி (ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்‌) அவர்கள்‌ 
கூறினார்கள்‌ (ஆதாரம்‌: புஹாரி முஸ்லிம்‌) 
யார்‌ ஒரு பொருளை மனிதர்களுக்கு மத்தியில்‌ 
விநியோகிப்பதற்காகப்‌ பொய்யாக அல்லாஹ்வின்‌ மீது 
சத்தியம்‌ செய்கிறாரோ, அவர்‌: பொய்‌, அல்லாஹ்வினுடைய 
விடயத்தில்‌ பொடுபோக்கு, வாங்குகின்றவரை ஏமாற்றுதல்‌ 
என மூன்று மிக கேவலமான தவறை செய்து விடுகின்றார்‌. 
36 இட ப வி! பூ கி புடி பம லம மி ஒல்‌) 53 தி பிட 
பம ஆயி பி உர அஜிஸ்‌ ஸ்லிம்‌ 5 பகி ய ஒவ 
ஒடி 53 98 06 பந ஸ்ம நட வம்‌ மி பூம கி ப்‌ மக 
“பட லப பிடி பம்மி ப ஈவு ரத ட நக்‌ ௫௨ நம 
(Ls) வரக்‌ a 
"மூவருடன்‌ அல்லாஹ்‌ மறுமை நாளில்‌ கதைக்கவும்‌ 
மாட்டான்‌, அவர்களைப்‌ பார்க்கவும்‌ மாட்டான்‌, அவர்களை 
தூய்மைப்படுத்தவும்‌ மாட்டான்‌, இன்னும்‌ அவர்களுக்கு 
நோவினை தரும்‌ வேதனையும்‌ உண்டு" இன்னும்‌ வசனத்தை 


a-alqasim.com 


11 தடைசெய்யப்பட்ட செல்வத்தைத்‌ தவிர்ப்போம்‌ 


நபி (ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்‌) அவர்கள்‌ மூன்று 
முறை ஓதினார்கள்‌. 
- அவர்கள்‌ நஷ்டமடைந்து நாசமாகிவிட்டார்கள்‌, 
அல்லாஹ்வின்‌ தூதரே, யார்‌ அவர்கள்‌? 
- ஆடைகளைக்‌ கரண்டை காலுக்கு கீழால்‌ அணிபவர்களும்‌, 
கொடுத்ததை சொல்லிக்‌ காட்டுகின்றவரும்‌, பொய்‌ சத்தியம்‌ 
கூறி தனது பொருட்களை வியாபாரம்‌ செய்பவனும்‌" என நபி 
(ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்‌) அவர்கள்‌ கூறியதாக 
அபூ தர்‌ (ரழியல்லாஹு அன்ஹு) அவர்கள்‌ கூறினார்கள்‌. 
(ஆதாரம்‌: முஸ்லிம்‌) 

உடன்படிக்கைகளை நிறைவேற்றி வாக்குறுதிகளைப்‌ 
பேணி மனிதர்கள்‌ ஒருவருக்கொருவர்‌ இட்டுக்‌ கொண்ட 
நிபந்தனைகளை நிறைவேற்றுவது அல்லா ஏவிய மார்க்கத்தின்‌ 
நற்பண்புகளில்‌ ஒன்றாகும்‌, அல்லாஹ்‌ கூறுகின்றான்‌: 


5:1. முஃமின்களே! (நீங்கள்‌ செய்து கொண்ட) 

உடன்படிக்கைகளை (முழுமையாக) நிறைவேற்றுங்கள்‌ 

2 2 வி உம்ம்‌ பட மஹி ள்‌ (ப்பி ball Ale) பீம்‌ 
(பிஏ 44 021 90 ஆடி 

“முஸ்லிம்கள்‌ அவர்களுக்கு இடப்பட்ட நிபந்தனைகளில்‌ 

ஹராத்தை ஹலாலாக்கும்‌ அல்லது ஹலாலை ஹராமாக்கும்‌ 

நிபந்தனைகளைத்‌ தவிர ஏனைய அனைத்து 


a-alqasim.com 


தடைசெய்யப்பட்ட செல்வத்தைத்‌ தவிர்ப்போம்‌ 12 


நிபந்தனைகளையும்‌ நிறைவேற்றுவார்கள்‌"' என நபி 
(ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்‌) அவர்கள்‌ 
கூறினார்கள்‌ (ஆதாரம்‌ திர்மிதி) 
ஒரு பொருளை வாங்குகின்றவர்‌ அவர்‌ கொடுத்த 
பணத்துக்குப்‌ பெறுமதியான பொருளுக்கு 
தகுதியானவராகிறார்‌, ஒரு பொருளை 
வாங்குகின்றவருக்குக்‌ கிடைக்க வேண்டிய பொருளில்‌ குறை 
செய்கின்றவரை அல்லாஹ்‌ நஷ்டத்தை கொண்டும்‌ 
அழிவைக்‌ கொண்டும்‌ எச்சரித்துள்ளான்‌, அல்லாஹ்‌ 
கூறுகின்றான்‌ 
து ததர 2 மி மா ௦ 4 மரம அட்டம்‌ 2» த மய அப 
இலட்ச தம்‌ GE DET od = வவ 
FE 18 
83:1. அளவு (எடையில்‌) மோசம்‌ செய்பவர்களுக்கு 
கேடுதான்‌. 83:2. அவர்கள்‌ மனிதர்களிடமிருந்து அளந்து 
வாங்கும்‌ போது நிறைவாக அளந்து வாங்குகின்றனர்‌. 
83:3. ஆனால்‌, அவர்கள்‌ அளந்தோ, நிறுத்தோ 
கொடுக்கும்போது குறைத்து நஷ்டமுண்டா)க்குகிறார்கள்‌. 


வட்டி எடுக்கின்றவர்‌ அவரது உரிமையை விட 
அதிகமானதை எடுக்கின்றார்‌, அவர்‌ அவரது சக்தியை ஒரு 
பலவீனனுக்கு எதிராக காண்பிக்கின்ற போது, 
அனைத்துக்கும்‌ சக்தியுடைய அல்லாஹ்‌ அவனுக்கு 
எதிராகப்‌ போரிடுக்கின்றனர்‌, அல்லாஹ்‌ கூறுகின்றான்‌: 


a-alqasim.com 


13 தடைசெய்யப்பட்ட செல்வத்தைத்‌ தவிர்ப்போம்‌ 


பச மேக பி நு துப விதி 
= 2» a AE? டக்‌ (ரு 
க்தி 62 பு ஓப 
2:278. ஈமான்‌ கொண்டவர்களே! நீங்கள்‌ உண்மையாக 
முஃமின்களாக இருந்தால்‌, அல்லாஹ்வுக்கு அஞ்சியடங்கி, 
எஞ்சியுள்ள வட்டியை வாங்காது விட்டு விடுங்கள்‌. 
2:279. இவ்வாறு நீங்கள்‌ செய்யவில்லையென்றால்‌ 
அல்லாஹ்விடமிருந்தும்‌, அவனுடைய தூதரிடமிருந்தும்‌ 
போர்‌ அறிவிக்கப்பட்டு விட்டது (என்பதை அறிந்து 
கொள்ளுங்கள்‌)- 
அவன்‌ அல்லாஹ்வினுடைய யுத்தத்தில்‌ தோல்வியடைவதுடன்‌, 
அவன்‌ சாபத்தைக்‌ கொண்டும்‌ எச்சரிக்கப்படுகின்றான்‌: 
மேஷ அட பி 081 வடி வடி மி பூல விடுமே சம்‌ 
(வ 29) «fly 64 Us Als 


வட்டி சாப்பிடுபவனையும்‌, அதை சாப்பிட 
வைப்பவனையும்‌, அதை பதிப்பவனையும்‌, அதற்கான 
இரண்டு சாட்சிகளையும்‌ றஸூலுல்லாஹ்‌ (ஸல்லல்லாஹு 
அலைஹி வஸல்லம்‌) அவர்கள்‌ சபித்தார்கள்‌, இன்னும்‌ 
"அவர்கள்‌ அனைவரும்‌ சமமானவர்கள்‌" என்றும்‌ 
கூறினார்கள்‌ என ஜாபீர்‌ (ரழியல்லாஹு அன்ஹு) அவர்கள்‌ 
கூறினார்கள்‌ (ஆதாரம்‌: முஸ்லிம்‌) 


a-alqasim.com 


தடைசெய்யப்பட்ட செல்வத்தைத்‌ தவிர்ப்போம்‌ 14 


சக்தியும்‌ அமானிதமும்‌ ஓர்‌ ஊழியரிடத்தில்‌ இருக்க 
வேண்டிய விடயமாகும்‌, அல்லாஹ்‌ கூறுகின்றான்‌: 


ன்‌ எத்‌ பம்‌ 


க்வி ஜி | ப ol? 
28:26. நீங்கள்‌ கூலிக்கு அமர்த்துபவர்களில்‌ நிச்சயமாக 
இவர்‌ மிகவும்‌ மேலானவர்‌; பலமுள்ளவர்‌; 


நம்பிக்கையானவர்‌.” 


யார்‌ தனக்குத்‌ தெரியாத ஒரு வேலையை தெரியும்‌ 
எனக்‌ கூறி, அதற்காக மனிதர்களிடமிருந்து பணத்தையும்‌ 
பெறுகிறாரோ அவர்‌ தன்னிடம்‌ இல்லாத ஒன்றை 
பொய்யாக வாதிட்டு விட்டார்‌: 
பூஜ ர்‌ ப்‌ Ls nd ட பப்ப : (ஒப்பிட 5 பம) பீம்‌ 
(பப்‌ குக்‌) 
"யார்‌ தனக்கு கொடுக்கப்படாத ஒன்றை வாதிடுகின்றாரோ 
அவர்‌ பொய்யான இரண்டு ஆடைகளை அணிந்தவரைப்‌ 
போன்றவர்‌" என நபி (ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்‌) 
அவர்கள்‌ கூறினார்கள்‌. (ஆதாரம்‌! புஹாரி முஸ்லிம்‌) 
தன்னிடம்‌ இல்லாத ஒன்றை வைத்து தன்னை 
நிறைவானவராக காட்டிக்‌ கொள்பவர்‌, தவறான முறையில்‌ 
மக்களுக்கு மத்தியில்‌ தன்னை அலங்கரித்துக்‌ 
கொள்கின்றார்‌, பொய்யான இரு ஆடைகளை அணிந்த 
வரை போன்று இவரும்‌ இழிவுபடுத்தப்படுகின்றார்‌. 


a-alqasim.com 


15 தடைசெய்யப்பட்ட செல்வத்தைத்‌ தவிர்ப்போம்‌ 


அல்லாஹ்‌ அநியாயக்காரர்களுக்கு எதிரான 
வாதியாவான்‌, அவன்‌ மூவருக்கு எதிரான வாதி எனத்‌ 
தெளிவாக குறிப்பிட்டுள்ளான்‌; ஏனெனில்‌ அம்மூவரின்‌ 
விடயமும்‌ மிக ஆபத்தானது: ஊழியர்களுக்கும்‌ 
சேவகர்களுக்கு உரிய உரிமையை கொடுக்காமல்‌ 
தடுத்தவனும்‌, அல்லது அதைக்‌ கொடுப்பதைத்‌ 
தாமதப்படுத்துபவனும்‌ அம்மூவரில்‌ ஒருவராவார்‌: 
29 ஐம்‌ மி 2250 பிடிப ய பம : (பபிடி இடி பப) பம 
9 அலி 152 0 ம்‌ விடு ப! 02) கி 


(ஓம்பி ௦9) ஆ! கம்ப்‌ ஸ்ரீ ம்‌ ழம்‌]! 


"நான்‌ மறுமை நாளில்‌ மூவருக்கு எதிரான வாதியாக 
இருப்பேன்‌: எனது பெயரைக்‌ கூறிக்‌ கொடுத்துவிட்டு 
மோசடி செய்தவன்‌, ஒரு சுதந்திர வானை விற்று அதன்‌ 
பெருமதியை வைத்து வாழ்ந்தவன்‌, ஒரு ஊழியனை 
பயன்படுத்தி, அவனிடம்‌ வேலை வாங்கிப்‌ பிறகு அவனது 
கூலியைக்‌ கொடுக்காதவன்‌" என அல்லாஹ்‌ கூறுவதாக நபி 
(ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்‌) அவர்கள்‌ 
கூறினார்கள்‌. (ஆதாரம்‌: புஹாரி) 

ஒருவன்‌ அடுத்தவனுக்கு நன்மை செய்து அவனுக்கு 
கடன்‌ கொடுத்தால்‌ கடனை பெற்றுக்‌ கொண்டவன்‌ கடன்‌ 
கொடுத்தவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளான்‌, 


கடனை திருப்பிக்‌ கொடுக்க சக்தி உடைய கடனாளி அதை 


a-alqasim.com 


தடைசெய்யப்பட்ட செல்வத்தைத்‌ தவிர்ப்போம்‌ 16 


அவனுக்கு கொடுக்காமல்‌ அல்லது அதை கொடுப்பதில்‌ கால 
தாமதத்தை ஏற்படுத்தினால்‌ அக்கடனாளி, கடன்‌ 
கொடுத்தவனின்‌ உபகாரத்தை மறுக்கக்கூடிய, 
மனிதர்களின்‌ சொத்துக்களை தவறான முறையில்‌ 
உண்ணக்கூடிய அநியாயக்காரனே, 


ப்‌ குவடு கம்‌ பப்பி (ல்‌ : (ஒப்பிடி ஐடி பம) பம்‌ 


"(கடனை அடைக்க) வசதி படைத்தவன்‌ காலதாமதத்தை 
ஏற்படுத்துவது அநியாயமாகும்‌" என நபி (ஸல்லல்லாஹு 
அலைஹி வஸல்லம்‌) அவர்கள்‌ கூறினார்கள்‌ (ஆதாரம்‌: 
புஹாரி முஸ்லிம்‌). 

ஒவ்வொருவருக்கும்‌ அவரவர்‌ உரிமையை 
வழங்குவதையும்‌, தகுதியற்றவர்களுக்கு அவர்கள்‌ 
வேண்டுவதை வழங்காமலிருப்பதையும்‌ அடிப்படையாகக்‌ 
கொண்டே படைப்பினங்களின்‌ உரிமைகள்‌ 
அமையப்பெற்றுள்ளன, இலஞ்சம்‌ வழங்குபவனும்‌ அதை 
எடுப்பவனும்‌ அல்லாஹ்வின்‌ சாபத்திற்குரியவர்கள்‌, நபி 
(ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்‌) அவர்கள்‌ இலஞ்சம்‌ 
கொடுப்பவனையும்‌ அதைப்‌ பெற்றுக்‌ கொள்பவனையும்‌ 
சபித்தார்கள்‌ என அப்துல்லாஹ்‌ பின்‌ அம்ர்‌ (ரழியல்லாஹு 
அன்ஹு) அவர்கள்‌ கூறினார்கள்‌ (ஆதாரம்‌: திர்மிதி) 

யார்‌ ஒரு விடயத்துக்கு பொறுப்பாகி அல்லது ஒரு 
பதவிக்கு உடமையாகி, மனிதர்களால்‌ அவருக்கு 


வழங்கப்படும்‌ அன்பளிப்புகளை எவ்வித உரிமையுமின்றி 


a-alqasim.com 


17 தடைசெய்யப்பட்ட செல்வத்தைத்‌ தவிர்ப்போம்‌ 


ஏற்றால்‌ அவர்‌ அதை சுமந்தவராக அல்லாஹ்வை 
சந்திப்பார்‌, இப்னுல்‌ லுத்பிய்யா என்பவரை நபி 
(ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்‌) அவர்கள்‌ பனூ 
ஸுலைம்‌ கோத்திரத்தாரின்‌ சதக்காவிற்கு பொறுப்பு 
தாரியாக நியமித்தார்கள்‌, அவர்‌ அங்கு சென்று திரும்பி வந்து 
கணக்குக்‌ காட்டி: "இது உங்களுக்கு சேர வேண்டிய பணம்‌ 
இது எனக்கான அன்பளிப்பு" என்று கூறினார்‌, "நீங்கள்‌ 
சொல்வது உண்மையாக இருந்தால்‌, அந்த அன்பளிப்புகள்‌ 
உங்களுக்கு வருமா என்று நீங்கள்‌ உங்களது தாயின்‌ 
தந்தையின்‌ வீட்டிலும்‌ உட்கார்ந்து பாருங்கள்‌, 
அல்லாஹ்வின்‌ மீது ஆணையாக உங்களில்‌ ஒருவர்‌ ஏதாவது 
ஒன்றை உரிமை இல்லாமல்‌ எடுத்துக்‌ கொண்டால்‌ அவர்‌ 
அதை சுமந்தவராக மறுமையில்‌ அல்லாஹ்வை சந்திப்பார்‌" 
என நபி (ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்‌) அவர்கள்‌ 
கூறிவிட்டு, அவரது கமுக்கட்டின்‌ வெள்ளை காணும்‌ வரை 
அவரது கையை உயர்த்தி: "யா அல்லாஹ்‌ நான்‌ எத்தி 
வைத்து விட்டேனா?" என்று கூறினார்கள்‌. (ஆதாரம்‌: 
புஹாரி முஸ்லிம்‌) 

நபி (ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்‌) அவர்கள்‌ 
நபியாக அனுப்பப்பட்ட ஆரம்ப காலத்திலேயே அமானிதம்‌ 
பேணும்படி ஏவக்கூடியவர்களாக இருந்தார்‌, ஹிரக்ல்‌ 
மன்னன்‌ அபூ ஸுபியான்‌ (ரழியல்லாஹு அன்ஹு) 
அவர்களிடம்‌: 


- அவர்‌ உங்களுக்கு எதை ஏவுகின்றார்‌? 


a-alqasim.com 


தடைசெய்யப்பட்ட செல்வத்தைத்‌ தவிர்ப்போம்‌ 18 


- அல்லாஹ்வை மாத்திரம்‌ வணங்கும்படியும்‌ அவனுக்கு எந்த 
ஒன்றையும்‌ இணை வைக்க வேண்டாம்‌ என்றும்‌ எங்களை 
ஏவுகின்றார்‌, எமது மூதாதையர்கள்‌ வணங்கிக்‌ 
கொண்டிருந்தவற்றை வணங்க வேண்டாம்‌ என்று எங்களை 
தடுக்கின்றார்‌, எங்களை தொழும்‌ படியும்‌, தர்மம்‌ 
செய்யும்படியும்‌, பத்தினித்தனமாக இருக்கும்‌ படியும்‌, 
வாக்குறுதியை நிறைவேற்றும்‌ படியும்‌ அமானிதத்தை 
நிறைவேற்றும்‌ படியும்‌ ஏவுகின்றார்‌" என்று கூறினார்கள்‌. 
(ஆதாரம்‌: புகாரி), அதற்குக்‌ கொடுக்கப்பட்டுள்ள மகத்தான 
தன்மைக்காகவும்‌, அதன்‌ உரிமையைக்‌ காப்பதற்காகவும்‌ 
மறுமை நாளில்‌ மிக இக்கட்டான சந்தர்ப்பத்தில்‌ ஒரு 
அடியான்‌ அதைப்பற்றி விசாரிக்கப்படுவான்‌: 
ல்‌ புடம்ம்‌ பட மம புடம்‌ (படி வம வி பூ) டிவி ப 
(வ) “டிடி யல்‌ - அழிவி 
"(மறுமை நாளில்‌) அமானிதமும்‌ குடும்ப உறவும்‌ அனுப்பி 
வைக்கப்படும்‌, அவை இரண்டும்‌ (நரகிற்கு மேலால்‌) 
போடப்பட்டுள்ள பாலத்தின்‌ இரு பகுதிகளிலும்‌ நின்று 
கொள்ளும்‌” என நபி (ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்‌) 
அவர்கள்‌ கூறினார்கள்‌. (ஆதாரம்‌: முஸ்லிம்‌) 


முஸ்லிம்களின்‌ வக்‌ஃப்‌ சொத்துக்களுக்கு 
நிர்வாகிகளாக உள்ளவர்கள்‌ அதற்கு மிகப்‌ 
பொருத்தமானவரை பொறுப்பாக்கவில்லையென்றால்‌, 


அல்லது அதிலிருந்து தனக்குத்‌ தகுதியற்றவை உண்டால்‌, 


a-alqasim.com 


19 தடைசெய்யப்பட்ட செல்வத்தைத்‌ தவிர்ப்போம்‌ 


அல்லது தகுதியான ஒருவருக்கு அவரது உரிமையைக்‌ 
கொடுக்காமல்‌ தடுத்தால்‌, அல்லது வக்‌ஃபு செய்தவரின்‌ 
நிபந்தனைக்கு மாற்றம்‌ செய்தால்‌ அவர்‌ அவர்‌ மீது 
அமானிதமாக கொடுக்கப்பட்டவற்றுக்கு மோசடி செய்து 
விட்டார்‌ அல்லாஹ்வின்‌ தண்டனை அவரை எதிர்பார்த்து 
காத்திருக்கும்‌. 

யார்‌ இறந்தவரின்‌ வஸிய்யத்தை 
நிறைவேற்றவில்லையோ, அல்லது அதை 
நிறைவேற்றுவதில்‌ தாமதப்படுத்துகின்றாரோ, அல்லது 
அதில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்களுக்கு மாற்றம்‌ 
செய்கின்றாரோ, அல்லது தனக்கு வரவேண்டிய பங்கில்‌ 
குறை ஏற்படும்‌ என்று பயந்து அதில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள 
விடயங்களை மறைக்கின்றாரோ அவர்‌ இறந்தவருக்கு 
அநியாயம்‌ செய்துவிட்டார்‌, அல்லாஹ்‌ அவரை கவனித்துக்‌ 
கொண்டிருக்கின்றான்‌. 

அனாதைகளுக்கும்‌ பெண்களுக்கும்‌ பொறுப்பாக 
உள்ளவர்கள்‌ அவர்களுக்கு அநியாயம்‌ செய்தால்‌, அல்லது 
அவர்களுக்கு சேர வேண்டிய உரிமைகளை தடுத்தால்‌ 
அவரும்‌ அநியாயக்காரராவார்‌, அல்லாஹ்‌ கூறுகின்றான்‌: 

ரத்தக்‌ அடி டம்‌ ஒட கடு 
(பம பிம்பம்‌ 

4:10. நிச்சயமாக, யார்‌ அநாதைகளின்‌ சொத்துக்களை 
அநியாயமாக விழுங்குகிறார்களோ அவர்கள்‌ தங்கள்‌ 


வயிறுகளில்‌ விழுங்குவதெல்லாம்‌ நெருப்பைத்தான்‌ - 


a-alqasim.com 


தடைசெய்யப்பட்ட செல்வத்தைத்‌ தவிர்ப்போம்‌ 20 


இன்னும்‌ அவர்கள்‌ (மறுமையில்‌) கொழுந்து விட்டெறியும்‌ 
(நரக) நெருப்பிலேயே புகுவார்கள்‌. 


ஒருவரிடத்தில்‌ ஒரு அமானிதம்‌ அல்லது இரவலுக்கு 
வாங்கப்பட்ட ஒரு பொருள்‌ இருந்து அதை தான்‌ 
எடுக்கவில்லை என்று மறுத்தால்‌, அல்லது அதை 
பாதுகாப்பதில்‌ பொடுபோக்கு காட்டி அதை தொலைத்தால்‌, 
அல்லது ஒரு பொருளை கூலிக்கு வாங்கி அதை 
பழுதாக்கினால்‌, அல்லது அவனை மனிதர்கள்‌ ஏதாவது ஒரு 
கொடுக்கல்‌ வாங்கலில்‌ நம்பி அவன்‌ அவர்களுக்கு மோசடி 
செய்தால்‌ அவர்‌ ஒரு சொத்தை தவறாக நுகர்ந்து விட்டார்‌ 
என்பது அர்த்தமாகும்‌. எடுத்த ஒன்றை தான்‌ எடுக்கவில்லை 
என்று மறுப்பவனும்‌ திருடியவனைப்‌ போன்றே, "மஹ்ஸூம்‌ 
கோத்திரத்தைச்‌ சேர்ந்த ஒரு பெண்‌ பொருட்களை இரவலாக 
வாங்கி அதைத்‌ தான்‌ எடுக்கவில்லை என்று மறுக்கக்‌ 
கூடியவளாக இருந்தால்‌, நபி (ஸல்லல்லாஹு அலைஹி 
வஸல்லம்‌) அவர்கள்‌ அவளது கையை வெட்டும்படி 
கட்டளையிட்டார்கள்‌ (ஆதாரம்‌: முஸ்லிம்‌) யார்‌ ஓர்‌ 
அனந்தரக்காரரை அனந்தர சொத்திலிருந்து அவருக்குப்‌ 
பங்கு செல்வதை தடுக்கிறாரோ, அல்லது அதில்‌ 
குறைகிறரோ அல்லது அதை மறைக்கிறாரோ அவரும்‌ 
ஹராத்தைப்‌ புசித்து விட்டார்‌, 
(பேடி குக்கு) பம்ப்‌ கக! வி (வடி வம்‌ மி பூய பூமி ரும்‌ 


a-alqasim.com 


21 தடைசெய்யப்பட்ட செல்வத்தைத்‌ தவிர்ப்போம்‌ 


"அனந்தரச்‌ சொத்தை அதற்கு உரியவர்களிடம்‌ சேர்த்து 
விடுங்கள்‌" என நபி (ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்‌) 
அவர்கள்‌ கூறினார்கள்‌ (ஆதாரம்‌: புஹாரி முஸ்லிம்‌) யார்‌, 
தாய்‌ மனைவி மகள்‌ போன்ற பலவீனர்களைத்‌ தனது 
சக்தியினாலும்‌ அதிகாரத்தினாலும்‌ அடக்கி அவர்களது 
சொத்துக்களை அபகரித்துக்‌ கொள்கின்றாரோ அவர்‌ 
அல்லாஹ்வின்‌ சக்தியை நினைவு படுத்திக்‌ கொள்ளட்டும்‌: 


ப்‌ ப்‌ டய] el ம்ம்‌: (படி Ade வி ப) பிம்‌ 


(a> 2) 


"ஒரு மனிதனின்‌ சொத்து, அதை அவன்‌ விரும்பிக்‌ 
கொடுக்கின்ற போதே ஹலால்‌ ஆகும்‌” என நபி 
(ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்‌) அவர்கள்‌ 
கூறினார்கள்‌ (ஆதாரம்‌: அஹ்மத்‌) 
யார்‌ ஒரு காணியை அபகரிக்கின்றாரோ அல்லது 
அதன்‌ வேலியை மாற்றுகின்றாரோ அவர்‌ அதே முறையில்‌ 
தண்டிக்கப்படுவார்‌: 
பதமே பகி ௬௦ம்‌ பம்‌ வக நிலை (வடியும்‌ விப) டியி பீம 
(பப சம்ப) வர்க] பட 
"யார்‌ ஒரு சாணளவு அநியாயம்‌ செய்கின்றாரோ அவருக்கு 
ஏழு பூமிகளிலிருந்தும்‌ அது வெட்டப்பட்டு மாலையாக 
மாட்டப்படும்‌" என நபி (ஸல்லல்லாஹு அலைஹி 
வஸல்லம்‌) அவர்கள்‌ கூறினார்கள்‌ (ஆதாரம்‌: புஹாரி 


a-alqasim.com 


தடைசெய்யப்பட்ட செல்வத்தைத்‌ தவிர்ப்போம்‌ 22 


முஸ்லிம்‌) அதாவது: அபகரிக்கப்பட்ட நிலத்தின்‌ பரப்பு 
அவரது கழுத்தில்‌ மாலையாக அமைக்கப்படும்‌. 
24 “ப்பட இடம்‌ (த 2 விவச ரல (ய்யும்‌ மி ௮) யி பம்‌ 
வம்‌ (ப2 06 15085 ப பம்‌ பவி கபக்‌ 2359 பி பெய படித்‌ 
(ட ௦l9)) ந்‌ பச படக்‌ டு 01 $1 பிடி டூ 

“ஒருவர்‌ சத்தியம்‌ செய்து ஒரு முஸ்லிமின்‌ உரிமையை -அது 
சிறிதாக இருந்தாலும்‌ சரியே- பறித்தால்‌ அல்லாஹ்‌ 
அவருக்கு நரகைக்‌ கட்டாயப்படுத்துகின்றான்‌" என நபி 
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்‌ அவர்கள்‌ 
கூறினார்கள்‌, 
- அல்லாஹ்வின்‌ தூதரே அது சிறிதாக இருந்தாலுமா? எனக்‌ 
கேட்கப்பட்டதற்கு: 
- "அது பல்‌ துலக்கும்‌ குச்சியின்‌ அளவு இருந்தாலும்‌ சரியே" 
என நபி (ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்‌) அவர்கள்‌ 
கூறினார்கள்‌. (ஆதாரம்‌: முஸ்லிம்‌) 

யார்‌ தேவையின்றி காரணமின்றி மனிதர்களிடம்‌ 


பணம்‌ கேட்கின்றாரோ அவர்‌ நெருப்பை கேட்கின்றார்‌: 
ESE 25 விர்‌ ஆயி பிம்‌, நைடி வம மி! பூல பெர்ரி பூம்‌ 
(வல) ய) 9 முப்‌ மம UL 


"யார்‌ தனது சொத்தை அதிகப்படுத்தி கொள்வதற்காக 
மனிதர்களிடம்‌ பணம்‌ கேட்கின்றார்‌ அவர்‌ நெருப்பையே 
கேட்கின்றார்‌; ஆகவே அவர்‌ விரும்பினால்‌ அதை 


அதிகப்படுத்தி கொள்ளட்டும்‌ அல்லது குறைத்துக்‌ 


a-alqasim.com 


23 தடைசெய்யப்பட்ட செல்வத்தைத்‌ தவிர்ப்போம்‌ 


கொள்ளட்டும்‌” என நபி (ஸல்லல்லாஹு அலைஹி 
வஸல்லம்‌) அவர்கள்‌ கூறினார்கள்‌ (ஆதாரம்‌: முஸ்லிம்‌) 

மனிதர்களுக்கு மத்தியில்‌ நடைபெறக்கூடிய 
கொடுக்கல்‌ வாங்கல்களில்‌ அநியாயம்‌, ஆபத்து, சூழ்ச்சி, 
அல்லாஹ்‌ கடமையாக்கியதை தடுப்பது, அல்லது அல்லாஹ்‌ 
தடுத்தவற்றை செய்வது போன்றவை இருந்தால்‌ அவை 
தவறான முறையில்‌ சொத்தை நுகர்வதாகவே 
கொள்ளப்படும்‌. 

ஹராத்தின்‌ பாதுகாப்பு வேலியாக 
சந்தேகத்துக்கிடமானவை உள்ளன, யார்‌ அவ்‌ வேலையை 
கடக்கின்றாரோ அவர்‌ ஹராத்தில்‌ விழுவதற்குரிய 
சந்தர்ப்பம்‌ ஏற்படுகின்றது, யார்‌ 
சந்தேகத்திற்கிடமானவற்றைப்‌ பயந்து, அதைத்‌ தவிர்ந்து 
கொள்கின்றாரோ அவரது மானத்தையும்‌ மார்க்கத்தையும்‌ 
பாதுகாத்து விட்டார்‌. 

ஒருவனது நாவினாலும்‌ கையினாலும்‌ ஏற்படும்‌ 
தீங்குகளிலிருந்து முஸ்லிம்கள்‌ பாதுகாப்பு பெற்றாலே 
அவன்‌ உண்மையான முஸ்லிமாவான்‌, அவன்‌ மரணிக்கின்ற 
போது அவனுக்கும்‌ அடுத்த மனிதர்களுக்கும்‌ இடையில்‌ 
உயிரோடு அல்லது பணத்தோடு தொடர்புபட்ட சிக்கல்கள்‌ 
இருக்கக்‌ கூடாது: 
வம சவ யி கிரு! சலி: (பட ய வி பப) விரும்‌ 

(a> 19) «JL 3 23 ம்பிய ம்‌ 


a-alqasim.com 


தடைசெய்யப்பட்ட செல்வத்தைத்‌ தவிர்ப்போம்‌ 24 


"பணத்துடன்‌ அல்லது உயிருடன்‌ தொடர்பு பட்ட எந்த ஒரு 
அநியாயமும்‌ செய்யாத நிலையில்‌ மரணிப்பதையே நான்‌ 
ஆதரவு வைக்கின்றேன்‌" என நபி (ஸல்லல்லாஹு அலைஹி 
வஸல்லம்‌) அவர்கள்‌ கூறினார்கள்‌ (ஆதாரம்‌: அஹ்மத்‌) 


மஸ்லிம்களே, 

ஹராமான சொத்து எவ்வளவு அதிகமாக 
இருந்தாலும்‌ அது பரக்கத்து நீக்கப்பட்டதாகும்‌, 
ஆபத்துக்களை ஈர்த்து எடுப்பதாகும்‌, சந்தோஷத்தை தடுக்க 
கூடியதாகும்‌, இறைவனை கோபமூட்ட கூடியதாகும்‌, 
இந்நிலையில்‌ உள்ள ஒரு மனிதன்‌ பிரார்த்தித்து வானத்தின்‌ 
பால்‌ கைகளை உயர்த்தினாலும்‌ அவனது பிரார்த்தனை 
ஏற்றுக்‌ கொள்ளப்பட மாட்டாது. 

பணத்தை தனது உள்ளத்தில்‌ வைத்துக்‌ கொள்ளாமல்‌ 
கையில்‌ வைத்துக்‌ கொண்டு, அவ்விடத்தில்‌ அல்லாஹ்வைப்‌ 
பயந்து கொள்பவனே உண்மையான புத்திசாலி: 
ஸ்க்ரப்‌ பி வடம வி பூபன்‌! வலம பி ஒல்‌; மைம்‌ கும்‌ 
பலய! புடி தடம்‌ படி 2 ழ்‌ பம்‌ ப்பம்‌ நப்‌] 
ப்பம்‌ 31 ந்‌] :05 அபி) நஷ்ட விப! 22 வடம கப மி 

(ஏகி எலு பஷ ஆடி யி பதி ௬6 3] பட்‌ மேகி வூ 
ரிபாஆ (ரழியல்லாஹு அன்ஹு) நபி (ஸல்லல்லாஹு 
அலைஹி வஸல்லம்‌) அவர்களுடன்‌ தொழும்‌ இடத்துக்கு 


a-alqasim.com 


25 தடைசெய்யப்பட்ட செல்வத்தைத்‌ தவிர்ப்போம்‌ 


சென்ற போது மனிதர்கள்‌ வியாபாரம்‌ செய்து 


கொண்டிருப்பதை கண்டார்கள்‌, அப்போது நபி 
(ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்‌) அவர்கள்‌: 
"வியாபாரிகளே" என்று அழைக்கவே எல்லோரும்‌ 


அவர்களது அழைப்புக்கு விடையளித்து அவர்களது 
தலைகளையும்‌ பார்வைகளையும்‌ அவர்களின்‌ பால்‌ 
உயர்த்தினார்கள்‌, பின்‌ நபி (ஸல்லல்லாஹு அலைஹி 
வஸல்லம்‌) அவர்கள்‌: "அல்லாஹ்வைப்‌ பயந்து நன்மை 
செய்து உண்மை பேசுகின்ற வியாபாரிகளை தவிர அடுத்த 
வியாபாரிகள்‌ அனைவரும்‌ மறுமை நாளில்‌ தீயவர்களாகவே 
எழுப்பப்படுவார்கள்‌" என்று கூறினார்கள்‌ (ஆதாரம்‌: திர்மிதி) 

ஹலாலான செல்வம்‌, குறைவாக இருந்தாலும்‌ கூட 
போதும்‌ என்ற மனதுடன்‌ இருந்தால்‌ அது அதிகமானதே, 
அல்லாஹ்வின்‌ நேர்‌ வழியும்‌ பேணுதலுமில்லாமல்‌ 
பணத்தின்‌ விடயத்தில்‌ போட்டி போடுவதை அது ஒர்‌ 
அடியானுக்கு மிகச்‌ சிறந்ததாகும்‌: "நான்‌ உங்களுக்கு 
வறுமையை பயப்படுவதில்லை மாற்றமாக, உங்களுக்கு 
முன்னிருந்த சமூகத்தினருக்கு உலகம்‌ கவர்ச்சிப்‌ பொருளாக 
ஆக்கப்பட்டதைப்‌ போன்று உங்களுக்கு மத்தியிலும்‌ 
ஆக்கப்படுவதைப்‌ பயப்படுகின்றேன்‌, அப்பொழுது 


நீங்களும்‌ அதில்‌ அவர்களைப்‌ போன்று போட்டி போட்டு 
அவர்கள்‌ அழிந்ததைப்‌ போன்று நீங்களும்‌ அழிவீர்கள்‌" என 
நபி (ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்‌) அவர்கள்‌ 
கூறினார்கள்‌ (ஆதாரம்‌: புஹாரி முஸ்லிம்‌) 


a-alqasim.com 


தடைசெய்யப்பட்ட செல்வத்தைத்‌ தவிர்ப்போம்‌ 26 


கழா - = 


க றர சழ 
4:29. நம்பிக்கை கொண்டவர்களே! உங்களில்‌ 
ஒருவருக்கொருவர்‌ பொருந்திக்‌ கொள்ளும்‌ முறையில்‌ 
ஏற்படுகிற வர்த்தகம்‌ அல்லாமல்‌, ஒருவர்‌ மற்றொருவரின்‌ 


பொருட்களை தவறான முறையில்‌ உண்ணாதீர்கள்‌ 


a-alqasim.com 


27 தடைசெய்யப்பட்ட செல்வத்தைத்‌ தவிர்ப்போம்‌ 


இரண்டாம்‌ உரை 


வி] வி] ரர்‌ படவி பத பவம்‌ பெ ப “பிட ப! ப்ட்‌ மி பவி 
“மி பப பீதி சம [பட (ப்‌ ப்‌ பி) படப்‌ பம்பல்‌ 9 வட்டி 
Auge Laslud alg ஏபி) all ஸ்ட 412 
மஸ்லிம்களே, 
ஹலாலான சொத்துக்கள்‌ அதிகமானவை நல்லவை. 
அல்லாஹ்‌ நல்லவர்களின்‌ இறைவன்‌, யார்‌ தனக்குத்‌ 
தரப்பட்ட விடயங்களில்‌ , அல்லாஹ்வின்‌ வரம்புகளைப்‌ 
பேணி, அவற்றில்‌ அவனது கடமைகளை 
நிறைவேற்றுகின்றாரோ, அல்லாஹ்‌ அவருக்கு அருள்‌ 
பாலித்து கண்ணியப்படுத்தி, அவரிடம்‌ உள்ள குறைந்த 
பணத்தில்‌ பரக்கத்துச்‌ செய்து, அவரது ரிஸ்கிலும்‌ 
விஸ்தீரணம்‌ செய்கின்றான்‌. 
அல்லாஹ்‌ ஒருவருக்கு ஹலாலான சொத்தை 
கொடுத்து, அவர்‌ அதை நல்ல விடயங்களில்‌ பயன்படுத்தி 
பாவத்திலிருந்து தவிர்ந்து நடந்தால்‌ நல்லவர்கள்‌ அவர்‌ மீது 


பொறாமைப்படக்‌ கூடிய விடயம்‌ அவருக்கு 


கொடுக்கப்படுகின்றது: 

வியை 601 2125 நமி ளிய ஷ்‌ (இப்பிடி ஐடி வம) பம்‌ 

Ls பய்‌ 2பி 4 முப்‌ 95 31 விம 21255 ப்பி 2பி ப உம 
(வம குக்‌) 


a-alqasim.com 


தடைசெய்யப்பட்ட செல்வத்தைத்‌ தவிர்ப்போம்‌ 28 


"இருவர்‌ மீதே பொறாமை கொள்ளலாம்‌: ஒருவர்‌ அல்லாஹ்‌ 
அவருக்கு அல்குர்‌ஆனுடனான தொடர்பை கொடுத்து அவர்‌ 
அதை ஓதி இரவெல்லாம்‌ நின்று வணங்குகின்றார்‌, 
அடுத்தவர்‌, அல்லாஹ்‌ தனக்குத்‌ தந்த சொத்தில்‌ இருந்து 
இரவு பகலாக தர்மம்‌ செய்கின்றார்‌” என நபி 
(ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்‌) அவர்கள்‌ 
கூறினார்கள்‌ (ஆதாரம்‌: புகாரி முஸ்லிம்‌) 

உண்மையில்‌ படைப்பினங்களில்‌ 
வங்கரோத்துக்காரர்‌ பணம்‌ இல்லாததன்‌ காரணமாக 
செழுமையை இழந்தவரல்ல, மாற்றமாக: நன்மையை 
சேகரிக்க, பாவங்களை விட முடியாமல்போன, 
மனிதர்களின்‌ செல்வத்தைத்‌ தவறான முறையில்‌ உண்ட, 
எவ்வித உரிமையுமின்றி அவர்களது உயிர்களிலும்‌ 
மானத்திலும்‌ விளையாடியவர்களே உண்மையான 


வங்கரத்துக்காரன்‌. 


a-alqasim.com 


- Gay . 
கய்‌ (ஷீ 0 1 20 
2௯11 ர 0 ்‌ 
(= > பன னம ம்‌ பூதி 


Dl 
ve NNN ர்‌ - ள்‌ 


ர்‌ 95 
ந இத ட .அிட 
ப ிரிக.. 


அம்‌! பீம்‌ பட்ட்டி 


a-alqasim.com 


